﻿190. உங்களோடு போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாஹ் வின் பாதையில் போர் புரியுங்கள். ஆனால், வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ்  நேசிக்கமாட்டான்.
191. (போர்க் களத்தில்) அவர்களை எங்கு கண்டாலும் கொல்லுங்கள். உங்களை அவர்கள் வெளியேற்றிய இடத்திலிருந்து நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள். கலகம் (விளைவித்தல்) கொலையைவிட மிகவும் கொடியது. "மஸ்ஜிதுல் ஹராமி"ல் வைத்து உங்களுடன் அவர்கள் போரிடாத வரை அவர்களுடன் நீங்களும் அங்கு போரிடாதீர்கள். (அங்கு) உங்களுடன் அவர்கள் போர் தொடுத்துவிட்டால் அவர்களைக் கொல்லுங்கள். (ஏக இறைவனை) மறுப்போருக்கு இதுவே தண்டனை ஆகும்.
192. பின்னர் அவர்கள் விலகிக்கொண்டால், அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும் பெருங்கருணையாளனும் ஆவான்.
193. கலகம் ஒழிந்து, அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலைபெறும்வரை அவர்களுடன் போரிடுங்கள். அவர்கள் விலகிக்கொண்டால் அநீதியிழைப்போருடன் தவிர (மற்றவர்களுடன்) போர் புரிதல் கூடாது.
-----------------------------------------------------------------
இந்த வசனங்கள்தான் போர் தொடர்பாக மதீனாவில் அருளப்பெற்ற முதல் வசனங்களாகும். இவை அருளப்பெற்றதும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம்மை எதிர்த்துப் போருக்கு வந்தவர்களுடன் போர் புரிந்தார்கள். தம்மை எதிர்க்காதவர்களை அவர்களும் எதிர்க்கவில்லை. இந்த நிலை "பராஅத்" எனும் (9ஆவது) அத்தியாயம் அருளப்பெறும்வரை தொடர்ந்தது.
"(உங்களோடு போர் புரிபவர்களுடன் நீங்களும் போர் புரியுங்கள்" என்ற) இந்த (190ஆவது) வசனமானது, "இணைவைப்பவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள்" (9:5) என்ற வசனத்தின் மூலம் காலாவதியாகிவிட்டது. இப்னு அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் இவ்வாறே கூறியுள்ளார்கள்.

தற்காப்பு நடவடிக்கை 
---------------------
ஆனால், இது ஏற்புடைய கருத்தன்று. ஏனெனில், "உங்களோடு போர் புரிபவர்களுடன்" என்று அல்லாஹ்  இங்கு கூறியிருப்பது, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தாக்குவதையே நோக்கமாகக் கொண்ட பகைவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஊட்டுவதற்காகத்தான். அதாவது அவர்கள் உங்களுடன் போர் புரிவதைப் போன்று நீங்களும் அவர்களுடன் போர் புரியுங்கள் (தயங்காதீர்கள்) என்பதுதான் இதன் கருத்தாகும்.
இதைப் போன்றே வேறொரு வசனத்தில், "இணைவைப்போர் அனைவரும் ஒன்றுதிரண்டு உங்களுடன் போரிடுவதைப் போன்று நீங்களும் ஒன்றுதிரண்டு அவர்களுடன் போரிடுங்கள்" (9:36) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதனால்தான் அடுத்த வசனத்தில் (191), "(போர்க் களத்தில்) அவர்களை எங்கு கண்டாலும் கொல்லுங்கள். உங்களை அவர்கள் வெளியேற்றிய இடத்திலிருந்து நீங்களும் அவர்களை வெளியேற்றுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அவர்கள் உங்களைக் கொல்வதையே தங்களது முழு நோக்கமாகக் கொண்டிருப்பதைப் போன்று அவர்களைக் கொல்வதே உங்களின் முழு நோக்கமாக இருக்கட்டும். உங்களை விரட்டியடித்த இடத்திலிருந்து, அதற்குப் பதிலடியாக அவர்களை நீங்கள் விரட்டியடிப்பதும் உங்களின் இலட்சியமாக இருக்கட்டும்.

போரிலும் மனிதநேயம் 
----------------------------
அடுத்து "வரம்பு மீறாதீர்கள். வரம்பு மீறுவோரை அல்லாஹ்  நேசிக்கமாட்டான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அல்லாஹ் வின் பாதையில் போர் செய்யுங்கள். அதில் வரம்பு மீறாதீர்கள். போரின்போது தடை செய்யப்பட்ட செயல்களைச் செய்வது இந்த வரம்பு மீறலில் அடங்கும். சித்திரவதை செய்தல், (பொதுச் சொத்தில்) மோசடி செய்தல், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் மற்றும் மத குருமார்களைக் கொலை செய்தல், மரங்களை எரித்தல், தேவையின்றி உயிர்ப் பிராணிகளைக் கொல்லுதல் ஆகியவை தடை செய்யப்பட்டவை ஆகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறுவார்கள்: அல்லாஹ் வின் பாதையில் போரிடுங்கள்; அல்லாஹ் வை மறுப்போருடன் போராடுங்கள்; போர் செய்யுங்கள். (பொதுச் சொத்தில்) மோசடி செய்யாதீர்கள். நம்பிக்கைத் துரோகம் இழைக்காதீர்கள். சித்திரவதை செய்யாதீர்கள். குழந்தைகள் மற்றும் மத குருமார்களைக் கொல்லாதீர்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம்முடைய படைவீரர்களை (போருக்கு) அனுப்பினால் பின்வருமாறு கூறுவார்கள்: அல்லாஹ் வின் பெயரால் புறப்படுங்கள். அல்லாஹ் வை மறுப்பவர்களுடன் அல்லாஹ் வின் பாதையில் போரிடுங்கள். வரம்பு மீறாதீர்கள். (பொதுச் சொத்தில்) மோசடி செய்யாதீர்கள். சித்திரவதை செய்யாதீர்கள். குழந்தைகளையும் மத குருக்களையும் கொல்லாதீர்கள்.
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் கலந்துகொண்ட அறப்போர்களில் ஒன்றில் ஒரு பெண் கொல்லப்பட்ட நிலையில் காணப்பட்டாள். உடனே அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வதைக் கண்டித்தார்கள்.

கலகம் கொலையைவிடக் கொடியது 
---------------------------------
பொதுவாகப் போர் என்று வந்துவிட்டால், உயிரிழப்புகளும் மனிதக் கொலைகளும் ஏற்படும் என்பது உண்மைதான். ஆனால், அந்த உயிரிழப்புகளைவிட மக்கள் கொண்டிருக்கும் இறைமறுப்பு, இணைவைப்பு மற்றும் இறைவழியிலிருந்து (மக்களைத்) தடுத்தல் ஆகிய தீமைகள் மிகவும் மோசமானவையும் கொடியவையும் ஆகும்.
இதை உணர்த்தும் வகையிலேயே, "கலகம் (விளைவித்தல்) கொலையைவிட மிகவும் கொடியது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதற்கு அபுல்ஆலியா, முஜாஹித் மற்றும் இக்ரிமா (ரஹ் ) ஆகியோர் விளக்கம் கூறுகையில், "இணைவைத்தல் கொலையைவிட மிகக் கடுமையானதாகும்" என்று கூறியுள்ளனர்.
அடுத்து "மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து அவர்களுடன் நீங்கள் போரிடாதீர்கள்" என்று இந்த வசனத்தில் (191) அல்லாஹ்  கூறியுள்ளான். இதற்கு ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் நபிமொழி விளக்கமாக அமைந்துள்ளது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: வானங்களையும் பூமியையும் படைத்த நாள் முதல் இந்த (மக்கா) நகரத்தை அல்லாஹ்  புனிதமாக்கியுள்ளான். அல்லாஹ்  புனிதமாக்கிய காரணத்தால் அது மறுமை நாள்வரை புனிதமானதாகவே இருக்கும். எனக்கு (அதில் போர் புரிய) பகலின் சிறிது நேரம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அது எனது இந்த (மக்கா வெற்றியின்) நேரமாகும். அல்லாஹ்  புனிதமாக்கிய காரணத்தால் அது மறுமை நாள்வரை புனிதமானதாகவே இருக்கும்.
அதன் செடிகொடிகள் பிடுங்கப்படக் கூடாது. அதன் புற்பூண்டுகள் கிள்ளப்படக் கூடாது. அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் போர் செய்ததைக் காரணம் காட்டி இதைப் பொது அனுமதியாக ஒருவர் எடுத்துக்கொண்டால், "அல்லாஹ்  தன்னுடைய தூதருக்குத்தான் (அவ்வாறு) அனுமதி தந்தான். உங்களுக்கு அனுமதி தரவில்லை" என்று கூறுங்கள்.
இங்கு நபி (ஸல்) அவர்கள் மக்கா வெற்றிகொள்ளப்பட்ட நாளில் மக்காவாசிகளுடன் நடந்த போரைக் குறிப்பிடுகிறார்கள். நபி (ஸல்) அவர்கள் மக்காவைப் போர் செய்து வெற்றி கொண்டார்கள். அப்போது குறைஷிகளில் சிலர் "கன்தமா" எனுமிடத்தில் கொல்லப்பட்டனர்.
வேறுசிலர், மக்காவைச் சமாதான அடிப்படையிலேயே நபி (ஸல்) அவர்கள் வெற்றி கொண்டதாகக் குறிப்பிடுகின்றனர். ஏனெனில், அன்றைய நாளில் "யார் தமது வீட்டு வாசலைத் தாழிட்டுக்கொள்கிறாரோ அவர் பாதுகாப்புப் பெறுவார்; யார் பள்ளிவாசலில் நுழைந்தாரோ அவரும் பாதுகாப்புப் பெறுவார்; அபூசுஃப்யானின் இல்லத்தில் நுழைந்தவரும் பாதுகாப்புப் பெறுவார்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.

புனித பூமியில்...  
------------------
அடுத்து "மஸ்ஜிதுல் ஹராமில் வைத்து உங்களுடன் அவர்கள் போரிடாத வரை அவர்களுடன் நீங்களும் அங்கு போரிடாதீர்கள். அங்கு உங்களுடன் அவர்கள் போர் தொடுத்துவிட்டால் அவர்களைக் கொல்லுங்கள். (ஏக இறைவனை) மறுப்போருக்கு இதுவே தண்டனை ஆகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்களாகப் போரைத் தொடங்கினாலன்றி நீங்களாக அவர்களிடம் வலியச் சென்று போரிடாதீர்கள். அவர்கள் போரைத் தொடங்கிவிட்டால், அப்போது தற்காப்புக்காக அவர்களுடன் அங்கு போரிடவும் அவர்களைக் கொல்லவும் உங்களுக்கு அனுமதி உண்டு.
ஹுதைபிய்யா (உடன்படிக்கை நடைபெற்ற) நாளில் (எதிரிகளுடன்) போர் புரிய தம் தோழர்களிடம் நபி (ஸல்) அவர்கள் உறுதிமொழி வாங்கியதை இதற்குச் சான்றாகக் கூறலாம். குறைஷிக் குலத்தாரும் அவர்களுடன் நட்புறவு கொண்டிருந்த "ஸகீஃப்" கூட்டத்தார் உள்ளிட்ட பல்வேறு படையினரும் நபி (ஸல்) அவர்களுக்கு எதிரா க(ப் போர் தொடுக்க) ஒன்றுதிரண்டனர்.
அவர்களுடன் போரிட அப்போது ஒரு மரத்தடியில் தம் தோழர்களிடம் நபி (ஸல்) அவர்கள் உறுதிமொழி வாங்கினார்கள். ஆனால், அவர்களுக்கிடையே நடைபெற இருந்த போரை அல்லாஹ்  தடுத்துவிட்டான்.
இதையே பின்வரும் வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவர்களுக்கெதிராக அவனே உங்களுக்கு வெற்றியைத் தந்தான். பின்னர், மக்காவின் பள்ளத்தாக்கில், அவர்களைவிட்டும் உங்கள் கைகளையும், உங்களைவிட்டும் அவர்கள் கைகளையும் அவன் தடுத்தான். (48:24)
அடுத்து "அவர்கள் விலகிக்கொண்டால் அல்லாஹ்  மிகவும் மன்னிப்பவனும் பெருங்கருணையாளனும் ஆவான்" என்று அடுத்த வசனத்தில் (192) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது "ஹரம்" எனும் புனிதப் பகுதியில் அவர்கள் போர் செய்வதைக் கைவிட்டுவிட்டு இஸ்லாத்தைத் தழுவி பாவமன்னிப்புக் கோரினால், இதற்கு முன்னர் அந்தப் புனிதப் பகுதியில் எண்ணற்ற முஸ்லிம்களை அவர்கள் கொலை செய்திருப்பினும்கூட, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ்  மன்னிப்பான். ஏனெனில், அல்லாஹ் விடம் பாவமன்னிப்புக் கோரும் ஒருவருக்கு அவரது பாவத்தை மன்னிப்பது அவனுக்குப் பெரிய விஷயமே கிடையாது.

இறைமார்க்கம் நிலைபெறும்வரை...  
--------------------------------
அடுத்த வசனத்தில் (193), "கலகம் ஒழிந்து, அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலைபெறும்வரை அவர்களுடன் போரிடுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதில், "கலகம்" என்பது "இணைவைப்பை"க் குறிக்கும். இதை இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் சுத்தீ (ரஹ் ) அவர்களும் கூறியுள்ளார்கள். "அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலைபெறும்வரை" என்றால், அல்லாஹ் வின் மார்க்கம் மற்ற மார்க்கங்களைக் காட்டிலும் உயர்ந்ததாக ஆகும்வரை என்பது கருத்தாகும்.
இதற்கு ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது:
அபூமூசா அல்அஷ்அரீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்களிடம் சில மனிதர்களைப் பற்றிக் கேட்கப்பட்டது. அவர்களில் ஒருவர் வீரத்தை வெளிக்காட்டப் போரிடுகிறார். இன்னொருவர் இனமாச்சர்யத்திற்காகப் போரிடுகிறார். மற்றொருவர் பிறருக்குக் காட்டுவதற்காகப் போரிடுகிறார். இவர்களில் அல்லாஹ் வின் வழியில் போரிடுபவர் யார் எனக் கேட்கப்பட்டது.
அதற்கு, "அல்லாஹ் வின் வாக்கு மேலோங்கியதாய் இருக்க வேண்டும் என்பதற்காகப் போரிடுபவரே அல்லாஹ் வின் பாதையில் போரிடுபவர்" என்று நபி (ஸல்) அவர்கள் பதிலளித்தார்கள்.
அடுத்து "அவர்கள் விலகிக்கொண்டால் அநீதியிழைப்போருடன் தவிர (மற்றவர்களுடன்) போர் புரிதல் கூடாது" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது அவர்கள் இணைவைப்பிலிருந்தும் இறைநம்பிக்கை கொண்டோருடன் போரிடுவதிலிருந்தும் விலகிக்கொண்டால் நீங்களும் அவர்களைவிட்டு விலகிவிடுங்கள். அதற்குப் பிறகும் அவர்களுடன் போரிடுபவர் அநீதியிழைத்தவர் ஆவார். அநீதியிழைப்போர் அன்றி மற்றவர்களிடம் வரம்பு மீறல் கூடாது என்று அல்லாஹ்  கூறுகின்றான்.
"ஒருவர் போரிட்டால் அன்றி அவருடன் (வலியச் சென்று) போரிடக் கூடாது" என்ற முஜாஹித் (ரஹ் ) அவர்களது சொல்லின் கருத்து இதுவேயாகும்.
அல்லது இத்தொடருக்கு இப்படியும் ஒரு விளக்கமளிக்கலாம்: அவர்கள் இணைவைப்பிலிருந்தும் அநீதியிழைப்பதிலிருந்தும் விலகிவிட்டால் அதற்குப் பிறகு அவர்களிடம் வரம்பு மீறி நடக்கக் கூடாது.
இங்கு "வரம்பு மீறல்" என்பது தண்டிப்பதையும் எதிர்த் தாக்குதல் தொடுப்பதையும் குறிக்கும். இதற்குப் பின்வரும் வசனங்கள் எடுத்துக்காட்டுகளாக அமைந்துள்ளன:
உங்களிடம் ஒருவர் வரம்பு மீறி நடந்துகொண்டால், அவர் வரம்பு மீறியதைப் போன்று அவரிடம் நீங்களும் வரம்பு மீறலாம். (2:194)
ஒரு தீமைக்கான பிரதிபலன் அது போன்றதொரு தீமையே ஆகும். (42:40)
(உங்களைத் துன்புறுத்தியவரை) நீங்கள் தண்டித்தால் நீங்கள் துன்புறுத்தப்பட்ட அளவுக்கு (மட்டுமே) தண்டியுங்கள். (16:126)
அடுத்து இங்கு "அநீதியிழைப்போர்" என்பது, அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை என்று கூற மறுப்பவரையே குறிக்கும் என இக்ரிமா மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியுள்ளனர்.
இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் (தமது ஸஹீஹுல் புகாரீயில்), "கலகம் ஒழிந்து, அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலைபெறும்வரை அவர்களுடன் போரிடுங்கள்" என்ற (193ஆவது) தொடரை ஒரு பாடத்திற்குத் தலைப்பாக்கி, அதன்கீழ் பின்வரும் நபிமொழியைக் குறிப்பிட்டுள்ளார்கள்:
நாஃபிஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அப்துல்லாஹ்  பின் அஸ்ஸுபைர் (ரலி) அவர்கள் (ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபால் மக்காவுக்குள் முற்றுகையிடப்பட்டு யுத்தம் மூண்ட) குழப்ப (வருட)த்தில் இரண்டு பேர் இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் வந்தனர்.
"(அரசியல் காரணங்களால்) மக்கள் (பிளவுபட்டு) அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தாங்கள் உமர் (ரலி) அவர்களின் புதல்வரும், நபி (ஸல்) அவர்களின் தோழரும் ஆவீர்கள். தாங்கள் (நியாயத்திற்காகப் போராடப்) புறப்படுவதற்கு எது தடையாக உள்ளது?" என்று அவ்விருவரும் கேட்டனர்.
அதற்கு, "என் சகோதரனின் இரத்தத்தை(ச் சிந்துவதற்கு) அல்லாஹ்  தடை விதித்திருப்பதே என்னை(ப் புறப்படவிடாமல்) தடுக்கிறது" என்று இப்னு உமர் (ரலி) அவர்கள் பதில் கூறினார்கள்.
அதற்கு அவர்களிருவரும், "கலகம் ஒழிந்து, அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலைபெறும்வரை அவர்களுடன் போரிடுங்கள்" என்று அல்லாஹ்  கூறவில்லையா?" எனக் கேட்டனர்.
அதற்கு இப்னு உமர் (ரலி) அவர்கள், "(ஆம்! அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் காலத்தில்) கலகம் ஒழியும்வரை நாங்கள் (பகைவர்களுடன்) போராடினோம். அப்போது அல்லாஹ் வின் மார்க்கம் மட்டுமே நிலை பெற்றது. ஆனால், நீங்கயோ கலகம் பிறப்பதற்காகவும், அல்லாஹ்  அல்லாதவரின் மார்க்கம் நிலைபெறுவதற்காகவுமே போராட நினைக்கிறீர்கள்" என்று பதிலளித்தார்கள்.
மற்றொரு நபிமொழியில் நாஃபிஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ("காரிஜிய்யா" கூட்டத்தைச் சேர்ந்த) ஒருவர் இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் வந்து, "அபூஅப்திர் ரஹ் மானே! நீங்கள் ஒரு வருடம் ஹஜ்ஜும், மறு வருடம் உம்ராவும் (தவறாமல்) செய்துகொண்டே இருக்கிறீர்கள். (ஆனால்,) அல்லாஹ் வின் வழியில் அறப்போர் புரிவதைக் கைவிட்டு விடுகிறீர்களே, அது ஏன்? அறப்போர் (புரிவதைக்) குறித்து அல்லாஹ்  ஆர்வமூட்டியிருப்பதைத் தாங்கள் அறிந்துதானே உள்ளீர்கள்!" எனக் கேட்டார்.
அதற்கு, "என் சகோதரரின் மகனே! இஸ்லாம் ஐந்து அம்சங்கள்மீது நிறுவப்பட்டுள்ளது. 1. அல்லாஹ் வையும் அவனுடைய தூதரையும் நம்புதல். 2. (தினந்தோறும்) ஐவேளைத் தொழுகைகள் (தொழுதல்). 3. ரமளான் மாதத்தில் நோன்பு (நோற்றல்). 4. ஸகாத் (கடமையான தர்மத்)தை வழங்குதல். 5. இறையில்லம் கஅபாவை ஹஜ் செய்தல்" என்று அவர்கள் கூறினார்கள்.
உடனே அந்த மனிதர், "அபூஅப்திர் ரஹ் மானே! அல்லாஹ்  தனது வேதத்தில், "இறைநம்பிக்கை கொண்டோரில் இரு பிரிவினர் தமக்குள் சண்டையிட்டுக்கொண்டால் அவர்களிடையே சமரசம் செய்யுங்கள். (அதற்குப் பிறகும்) அவர்களில் ஒரு பிரிவினர் மற்றவர்மீது வரம்பு மீறினால், வரம்பு மீறியோர் அல்லாஹ் வின் கட்டளையை நோக்கித் திரும்பும்வரை அவர்களுடன் போரிடுங்கள்" (49:9) என்றும், "கலகம் ஒழியும்வரை போரிடுங்கள்" (2:193) என்றும் கூறியிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா?" என்று கேட்டார்.
அதற்கு இப்னு உமர் (ரலி) அவர்கள், "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில் நாங்கள் (இப்படித்தான்) செயல்பட்டோம். அப்போது இஸ்லாம் குறைந்த (அங்கத்தினர்கள் கொண்ட)தாகவே இருந்தது. அப்போது ஒருவர் தமது மார்க்கத்தைக் கட்டிக் காக்கும் விஷயத்தில் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார். ஒன்று, அவரைக் கொல்வார்கள். அல்லது அவரைத் துன்புறுத்துவார்கள். முடிவில் இஸ்லாம் வளர்ந்தது. அதனால் கலகம் (தற்போது) ஒழிந்துவிட்டது. (இப்போது போரிட வேண்டிய அவசியம் இல்லை)" என்று பதில் கூறினார்கள்.
உடனே, அந்த மனிதர் "உஸ்மான் (ரலி) அவர்கள் பற்றியும், அலீ (ரலி) அவர்கள் பற்றியும் உங்கள் கருத்தென்ன?" என்று கேட்டார்.
அதற்கு, "உஸ்மான் (ரலி) அவர்களை (உஹுத் போர்க் களத்திலிருந்து அவர்கள் வெருண்டோடியதற்காக) அல்லாஹ் வே மன்னித்துவிட்டான். அவருக்கு அல்லாஹ்  மன்னிப்பு வழங்கியது உங்களுக்குப் பிடிக்கவில்லை. அலீ (ரலி) அவர்கள், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடைய தந்தையின் சகோதரர் புதல்வரும், நபி (ஸல்) அவர்களின் மருமகனும் ஆவார்" என்று பதிலளித்துவிட்டு, தமது கையால் சுட்டிக்காட்டி, "(நபியவர்களின் வீடுகளுக்கு மிக நெருக்கத்தில்) நீங்கள் காண்கின்ற இதுதான் அலீ (ரலி) அவர்களின் வீடாகும்" என்று கூறினார்கள்.
